World Christian Fellowship 
www.wcflondon.com 


wcflondon(@gmail.com 


தேவனுடைய இராஜ்யம்‌ 
ராஜாவின்‌ குணாதிசயங்கள்‌ 
4. முன்னறிவிக்கப்பட்ட ராஜா 
B. ராஜாவின்‌ பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது 
6. ராஜாவின்‌ வம்ச வரலாறு 
ம. தீர்க்கதரிசனங்களை ராஜா நிறைவேற்றுதல்‌ 
7. ராஜாவின்‌ ஊழியம்‌ 


லூக்கா 19:10, இழந்துபோனதைத தேடவும்‌ இரட்சிக்கவுமே 
மனுஷகுமாரன்‌ வந்திருக்கிறார்‌ என்றார்‌. ” 


மத்தேயு 1:21, அவள்‌ ஒரு குமாரனைப்‌ பெறுவாள்‌, அவருக்கு 
இயேசு என்று பேரிடுவாயாக; ஏனெனில்‌ அவர்‌ தமது 
ஜனங்களின்‌ பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார்‌ 
என்றான. ” 


மாற்கு 10:45, அப்படியே, மனுஷ்குமாரனும்‌ 
ஊழியங்கொள்ளும்படி வராமல்‌, ஊழியஞ்செய்யவும்‌, 
அநேகரை மீட்கும்பொருளாகத்‌ தம்முடைய ஜீவனைக்‌ 
கொடுக்கவும்‌ வந்தார்‌ என்றார்‌. ” 


லூக்கா  4:18-19, 18. கர்த்தருடைய ஆவியானவர்‌ 
என்மேலிருக்கிறார; தரித்திரருக்குச்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம்பண்ணினார்‌ இருதயம்‌ 
நருங்குண்டவர்களைக குணமாக்கவும்‌, சிறைப்பட்ட 
வர்களுக்கு விடுதலையையும்‌, குருடருக்குப்‌ பார்வையையும்‌ 
பிரசித்தப்படுத்தவும்‌, நொறுங்குண்டவர்களை விடுதலை 
யாக்கவும்‌ 19. கர்த்தருடைய அநுக்கிரக வருஷத்தைப்‌ 
பிரசித்தப்படுததவும்‌, என்னை அனுப்பினார்‌ என்று 
எழுதியிருக்கிற இடத்தை அவர்‌ கண்டு, 


அப்போஸ்தலர்‌ 10:38, நசரேயனாகிய இயேசுவைத்‌ தேவன்‌ 
பரிசுத்த ஆவியினாலும்‌ வல்லமையினாலும்‌ அபிஷேகம்‌ 
பண்ணினார்‌; தேவன்‌ அவருடனேகூட இருந்தபடியினாலே 
அவர்‌ நன்மைசெய்கிறவராயும்‌ பிசாசின்‌ வல்லமையில்‌ 
அகப்பட்ட யாவரையும்‌ குணமாக்குறைவராயும்‌ 
சுற்றித்திரிந்தார்‌. 

எபிரேயர்‌ 2:14-15, 14. ஆதலால்‌ பிள்ளைகள்‌ மாம்சத்தையும்‌ 
இரத்தத்தையும்‌ உடையவர்களாயிருக்க, அவரும்‌ அவர்களைப்‌ 
போல மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ உடையவரானார்‌; 
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனைத்‌ தமது 
மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்‌, 15. ஜீவகாலமெல்லாம்‌ 
மரணபயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள்‌ 
யாவரையும்‌ விடுதலைபண்ணும்படிக்கும்‌ அப்படியானார்‌. 


F. ராஜா நிராகரிக்கப்படுதல்‌ 


1. அவர்‌ சொந்த ஊரிலே 
மாற்கு 6:3, இவன்‌ தச்சன்‌ அல்லவா? மரியாளுடைய குமாரன்‌ 
அல்லவா? யாக்கோபு யோசே யூதா சீமோன்‌ என்பவர்களுக்குச்‌ 
சகோதரன்‌ அல்லவா? இவன்‌ சகோதரிகளும்‌, இங்கே 


நம்மிடத்தில்‌ இருக்கிறார்கள்‌ அல்லவா? என்று சொல்லி, 
அவரைக்‌ குறித்து இடறலடைந்தார்கள்‌ 


லூக்கா 4:28-29, 28. ஜெபஆலயத்திலிருந்த எல்லாரும்‌ 
இவைகளைக்‌ கேட்டபொழுது, கோபமூண்டு, 29, 
எழுந்திருந்து, அவரை ஊருக்குப்‌ புறம்பே தள்ளி, தங்கள்‌ ஊர்‌ 
கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின்‌ சிகரத்திலிருந்து 
அவரைத்‌ தலைகழாய்த தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்குக்‌ 


கொண்டுபோனார்கள்‌. 


2. பரிசேயர்கள்‌ மற்றும்‌ பிரதானிகளும்‌ 


லூக்கா 23:18, ஜனங்களெல்லாரும்‌ அதைக்‌ கேட்டு: இவனை 
அகற்றும்‌, பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும்‌ என்று 
சத்தமிட்டுக்‌ கேட்டார்கள்‌. “- 


3. யூத தேசம்‌ 
யோவான்‌ 1:11, அவர்‌ தமக்குச்‌ சொந்தமானதிலே வந்தார்‌, 
அவருக்குச்‌ சொந்தமானவர்களேோ அவரை ஏற்றுக 
கொள்ளவில்லை. 


6. ராஜாவின்‌ மரணம்‌ 


மாற்கு 15:24-26, 24. அப்பொழுது அவரைச்‌ சிலுவையில்‌ 
அறைந்தார்கள்‌. அதன்பின்பு, அவருடைய வஸ்திரங்களைப்‌ 
பங்கிட்டு, ஒவ்வொருவன்‌ ஒவ்வொரு பங்கை 
எடுத்துக்கொள்ளும்படி அவைகளைக்குறித்துச்‌ சீட்டுப்‌ 
போட்டார்கள்‌. 25. அவரைச்‌ சிலுவையில்‌ அறைந்தபோது 
மூன்றாம்‌ மணிவேளையாயிருந்தது. 26 அவர்‌ அடைந்த 
ஆக்கினையின்‌ முகாந்தரதீதைக்‌ காண்பிக்கும்‌ பொருட்டு, 


யூதருடைய ராஜாஎன்று எழுதி, சிலுவையின்‌ மேல்‌ 


கட்டினார்கள்‌. 


மாற்கு 15:45-406, 45. நூற்றுக்கு அதிபதியினாலே அதை 
அறிந்துகொண்டபின்பு, சரீரத்தை யோசேப்பினிடத்தில்‌ 
கொடுத்தான்‌. 46. அவன்‌ போய்‌, மெல்லிய துப்பட்டியை 
வாங்கிக்கொண்டுவந்து, அவரை இறக்க, அந்தத்‌ 
துப்பட்டியிலே சுற்றி, கன்மலையில்‌ வெட்டியிருந்த 
கல்லறையிலே அவரை வைத்து, கல்லறையின்‌ வாசலில்‌ ஒரு 
கல்லைப்‌ புரட்டிவைத்தான்‌. 


H. ராஜாவின்‌ உயிர்த்தெழுதல்‌ 


மத்தேயு 10:21, அதுமுதல்‌ இயேசு தாம்‌ எருசலேமுக்குப்போய்‌, 
மூப்பராலும்‌ பிரதான ஆசாரியராலும்‌ வேதபாரகராலும்‌ பல 
பாடுகள்‌ பட்டு, கொலையுண்டு, மூன்றாம்‌ நாளில்‌ எழுந்திருக்க 
வேண்டும்‌ என்பதைத்‌ தம்முடைய சீஷர்களுக்குச்‌ சொல்லத்‌ 
தொடங்கினார்‌. 


அப்போஸ்தலர்‌ 3:15, ஜீவாதிபதியைக்‌ கொலைசெயதர்கள்‌; 
அவரை தேவன்‌ மரித்தோரிலிருந்தெழுப்பினார்‌ அதற்கு 


நாங்கள்‌ சாட்சிகளாயிருக்கிறோம்‌. 


அப்போஸ்தலர்‌ 4:33, கர்த்தராகிய இயேசுவின்‌ 
உமிர்த்தெழுதலைக்குறித்து அப்போஸ்தலர்‌ மிகுந்த பலமாய்ச்‌ 
சாட்சிகொடுத்தார்கள்‌; அவர்களெல்லார்மேலும்‌ பூரண 
கிருபை உண்டாயிருந்தது. 


சங்கீதம்‌ 16:10, என்‌ ஆத்துமாவைப்‌ பாதாளத்தில்‌ விடீர்‌; 
உம்முடைய பரிசுத்தவானை அழிவைக்‌ காணவொட்டீற்‌ 


1 கொரிந்தியர்‌ 15:4, அடக்கம்பண்ணப்பட்டு, வேதவாக்கியங்‌ 
களின்படி மூன்றாம்‌ நாளில்‌ உயிர்த்தெழுந்து, 


1. ராஜா எடுத்துக்கொள்ளப்படுதல்‌ 


மாற்கு 16:19, இவ்விதமாம்க்‌ கர்த்தர்‌ அவர்களுடனே 
பேசினபின்பு, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு, 
தேவனுடைய வலது பாரிசத்தில்‌ உட்கார்ந்தார்‌ 


அப்போஸ்தலர்‌ 1:9, இவைகளை அவர்‌ சொன்னபின்பு, 
அவர்கள்‌ பார்த்துக்கொண்டிருக்கையில்‌, உயர எடுத்துக 
கொள்ளப்பட்டார்‌; அவர்கள்‌ கண்களுக்கு மறைவாக ஒரு 
மேகம்‌ அவரை எடுத்துக்கொண்டது. 


எபிரேயர்‌ 9:2, எப்படியெனில்‌, ஒரு கூடாரம்‌ உண்டாக்கப்‌ 
பட்டிருந்தது; அதின்‌ முந்தின பாகத்தில்‌ குத்துவிளக்கும்‌, 
மேஜையும்‌, தேவசமுகத்தப்பங்களும்‌ இருந்தன; அது பரிசுத்த 
ஸ்தலமென்னப்படும்‌. 


J. ராஜா மீண்டும்‌ வருதல்‌ 


அப்போஸ்தலர்‌ 1:11, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள்‌ ஏன்‌ 
வானத்தை அண்ணாந்துபாரத்து நிற்கிறீர்கள்‌? 
உங்களிடததினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 
இந்த இயேசுவானவர்‌ எப்படி உங்கள்‌ கண்களுக்கு முன்பாக 
வானத்துக்கு எழுந்தருவிப்போனாரோ அப்படியே மறுபடியும்‌ 
வருவார்‌ என்றார்கள்‌. ” 


லூக்கா 21:27 அப்பொழுது மனுஷகுமாரன்‌ மிகுந்த 
வல்லமையோடும்‌ மகிமையோடும்‌ மேகத்தின்மேல்‌ 
வருகிறதைக காண்பார்கள்‌. 


மத்தேயு 24:36, அந்த நாளையும்‌ அந்த நாழிகைகளையும்‌ என்‌ 
பிதா ஒருவர்‌ தவிர மற்றொருவனும்‌ அறியான்‌; 
பரலோகத்திலுள்ள தூதர்களும்‌ அறியார்கள்‌. 


1 தெசலோனிக்கேயர்‌ 4:16-17, 76. ஏனெனில்‌, கர்த்தர்‌ தாமே 
ஆரவாரத்தோடும்‌, பிரதான தூதனுடைய சத்ததீதோடும்‌, தேவ 
எக்காளத்தோடும்‌ வானத்திலிருந்து இறங்கிவருவார்‌; 
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்‌ மரித்தவர்கள்‌ முதலாவது 
எழுந்திருப்பார்கள்‌. 17. பின்பு உயிரோடிருக்கும்‌ 
நாமும்‌ கர்த்தருக்கு எதிர்கொண்டுபோக மேகங்கள்மேல்‌, 
அவர்களோடேகூட ஆகாயத்தில்‌ எடுத்துக்கொள்ளப்பட்டு, 
இவ்விதமாய்‌ எப்பொழுதும்‌ கர்த்தருடனேகூட இருப்போம்‌. 


வெளிப்படுத்தல்‌ 1:7, இதோ, மேகங்களுடனே வருகிறாற்‌ 
கண்கள்‌ யாவும்‌ அவரைக்‌ காணும்‌, அவரைக குத்தினவர்களும்‌ 
அவரைக்‌ காண்பார்கள்‌; பூமியின்‌ கோத்திரத்தாரெல்லாரும்‌ 
அவரைம்‌ பார்த்துப்‌ புலம்புவார்கள்‌ அப்படியே ஆகும்‌ 
ஆமென்‌. 


வெளிப்படுத்தல்‌  19:11-14, 11. பின்பு, பரலோகம்‌ 
திறந்திருக்கக்கண்டேன்‌; இதோ, ஒரு வெள்ளைக்குதிரை 
காணப்பட்டது, அதின்மேல்‌ ஏறியிருந்தவர்‌ உண்மையும்‌ 
சத்தியமுமுள்ளவரென்னப்பட்டவர்‌; அவர்‌ நீதியாய்‌ 
நியாயந்தீரதீது யுத்தம்பண்ணுகிறாந்‌ 12. அவருடைய கண்கள்‌ 
அக்கினி ஜுவாலையைப்போலிருந்தன, அவருடைய 
சிரசின்மேல்‌ அநேக கிரீடங்கள்‌ இருந்தன; அவருக்கேயன்றி 
வேறொருவருக்குந தெரியாத ஒரு நாமமும்‌ எழுதியிருந்தது. 
13. இரத்தத்தில்‌ தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தைத்‌ தரித்திருந்தார்‌; 
அவருடைய நாமம்‌ தேவனுடைய வார்த்தை என்பதே. 14. 
பரலோகத்திலுள்ள சேனைகள்‌ வெண்மையும்‌ சுத்தமுமான 
மெல்லிய வஸ்திரந தரித்தவர்களாய்‌, வெள்ளைக்‌ 
குதிரைகளின்மேல்‌ ஏறி, அவருக்குப்‌ பின்சென்றார்கள்‌. 


